APRIL/MAY 2023 


DTA42 — தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 2 


Time.: Three hours Maximum : 75 marks 
பகுதி அ (102 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு வரிகளில்‌ விடையளிக்க. 


ப 


“உள்ளப்பட்ட நகை நான்கு'-எவை? 


NW 


தலைமக்களுக்கு இடையிலான ஒப்புமைக்‌ குணங்களில்‌ 
நான்கினை எழுதுக. 


உவமையின்‌ வகைகளைச்‌ சுட்டுக. 


3 
4. பயன்‌உவம உருபுகளுக்குச்‌ சான்று தருக. 


[ப 


பறப்பவற்று இளமைப்‌ பெயர்கள்‌ யாவை? 


6. நாலறிவு உயிர்களாகத்‌ தொல்காப்பியம்‌ சுட்டுவன 


யாவை? 
7... உரியசை என்பன யாவை? 
8. அங்கத்தின்‌ இருவகைகள்‌ யாவை? 
9.  உறழ்கலி என்றால்‌ என்ன? 


10. தொன்மையின்‌ இலக்கணத்தைக்‌ குறிப்பிடுக. 


4820 


பகுதி ஆ -— (5 ௦ 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுக்கு ஒருபக்க அளவில்‌ விடையளிக்க. 


D1: 


12. 


13. 


14. 


15. 


(அ) 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


'நாலிரண்டாகும்பாலுமாருண்டே' - விளக்கியரைக்க. ன்‌ 
(அல்லது) 


தலைமக்களுக்கு ஒப்புமையாக அமையவேண்டியவை 
பற்றியெழுதுக. 


உவமஉருபுகள்‌ பற்றி விளக்கியுரைக்க. 
(அல்லது) 
உவமப்போலிக்குரிய மரபுகளை விளக்குக. 


உயிர்ப்பாகுபாடு பற்றித்‌ தொல்காப்பியர்‌ கூறுவன 


யாவை? 
(அல்லது) 


நூல்‌ வகைகள்‌ குறித்துத்‌ தொல்காப்பியர்‌ கூறுவன 
யாவை? 


தொல்காப்பியரின்‌ அசைக்கோட்பாட்டை விவரிக்க. 
(அல்லது) 
ந ண்டும்‌ ஐவகை அடிகள்‌ குறித்து 


வெண்பா இலக்கணமாகத்‌ தொல்காப்பியம்‌ 


கூறுவன யாவை? 

(அல்லது) 
வாயுறை வாழ்த்து, செவியறிவுறாஉ குறித்து 
விளக்குக. 


2 4320 


பகுதி இ -- (3% 10 ௪ 80 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றினுக்குக்‌ கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


16. 


17. 


18. 


19. 


20. 


எண்வகை நிலைக்களன்களை 


மெய்பாட்டுக்குரிய 
விளக்குக. ல்‌ 


உவமைக்குரிய மரபுகளைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 


தொல்காப்பியம்‌ கூறும்‌ ஆண்பாற்‌ பெயர்கள்‌ பற்றிக்‌ 


. கட்டுரை வரைக. 


தொல்காப்பியம்‌ கூறும்‌ அடிவரையறையில்லாச்‌ 


செய்யுள்கள்‌ பற்றிக்‌ கட்டுரைக்க. 


வனப்புக்‌ குறித்துத்‌ தொல்காப்பியம்‌ கூறுவனவற்றைக்‌ 
கட்டுரைக்க. 


3 4320 


